அடகு 
தமிழறிஞர்‌ முதலியார்‌ 


“உங்களுக்கு. அந்தப்‌ பாட்டு ஞாபகத்தில்‌ 
இருக்கிறதா?” 

“எந்தப்‌ பாட்டு?” 

“ஏன்ன? சுந்தர காண்டத்தில்‌ அனுமன்‌ 
சிதையிடம்‌ கணயாழியைக்‌ கொடுத்ததும்‌, அவள்‌ 
அடைந்த நிலையை வருணிக்கும்‌ பாட்டு” 


ஓ] அதுவா]! 

“வாங்கள்‌; முலைக்குவையில்‌ வைத்தனன்‌) சிரத்தால்‌ 

தாங்கள்‌) மலர்க்கண்மிசைஓற்நினள்‌? தடக்தோள்‌ 

விங்கினள்‌) மெலிந்தனள்‌; குளிர்ந்தனள்‌) வெ.தப்பொடு 
ஏங்னெள்‌; உயிர்த்தனள்‌?) இதென்னதெனலாமே. 
என்ற பாட்டுத்தானே! 

“அமாம்‌. அந்தப்‌ பாட்டுத்தான்‌! அந்தப்‌ 
பாட்டுத்தான்‌! சரியாக நான்‌ நினைத்த பாட்‌ 
டையே சொல்லிவிட்டீர்களே! சபாஷ்‌” (அள 
விறந்த உத்சாகம்‌ உள்ளத்தில்‌ தோன்றியதை 
முகம்‌ காட்டிற்று) 

“ஆம்‌. அது நல்ல பாட்டுத்தான்‌; கம்பன்‌ 
பாட்டில்‌ எது தான்‌ நல்ல பாட்டில்லை?” 

“அப்படியா! அந்தப்‌ பாட்டின்‌ விசேடம்‌ 
என்ன என்று உங்களுக்குத்‌ தெரியுமா? தெரிந்‌ 
தால்‌ சொல்லுங்கள்‌ பார்ப்போம்‌” 

[இ.து ஏதடா வம்பாக முடிந்து து] 

“எனக்கு அப்படி. விசேடமாக இன்றும்‌ 
தெரியவில்லை. தாங்களே கொஞ்சம்‌ சொல்லுங்‌ 
கள்‌. நான்‌ கேட்டுத்தெரிந்து கொள்கிறேன்‌” 


ல. 


2 


“அப்படியானால்‌ கேளுங்கள்‌. இமயமலையின்‌ 
உயர்ந்த சிகரத்தைக்காண, ஓரு கூட்டம்‌ புறப்‌ 
ற படின்‌ றது. அவர்களுக்கு வழிகாட்டியாய்‌, 
அதற்குமுன்‌ பல தடவை அ௮ச்சிகரத்தைக்‌ கண்ட 
ஓருவன்‌ அவர்க அழைத்துச்‌ செல்கிறான்‌. 
எல்லோரும்‌ செல்லக்கூடிய ஓரு எல்லைவரை ௮க்‌ 
கூட்டத்தை அவன்‌ கூட்டிச்சென்று விடுகிறான்‌. 
அந்த எல்லைக்கு அப்புறம்‌ அ௮அக்கூட்டத்தார்‌ 
அவனைத்‌ தொடர்ந்து போவதற்கு இட்டலம்‌ 
ஆனால்‌ வழிகாட்டியாக வந்தவனோ, ஓரே தாவில்‌ 
தாவி, சிகரத்தின்‌ உச்சிக்குப்‌ போய்‌ விடுகிறான்‌. 
“இதுதான்‌ உயர்ந்த சிகரம்‌' என்று கைகளை 
அகல வீரித்துக்‌ காட்டுகிறான்‌. அவன்‌ ௮ச்சிகரத்‌ 
திற்குத்‌ தாவிப்போன முறையையும்‌, அவன்‌ 
அங்கு நின்று கொண்டு கைகளை விரித்துக்‌ காட்டு 
கின்ற நிலையையும்‌ பார்த்து, சிகரத்தின்‌ 
உச்சியைக்‌ காணச்‌ சென்றவர்கள்‌ அப்படியே 
அதிசயித்து நிற்கிறார்கள்‌. 


“இதே போலத்தான்‌' கவிச்சக்கரவர்த்தி 
கம்பரும்‌ வாசகர்களாகிய நம்மையெல்லாம்‌ தம்‌ 
மூடன்‌ இழுத்துச்‌ ெெல்கிறார்‌. சிறையிருந்த 
செல்வியான சைத தன்‌ நாயகன்‌ அனுப்பிய 
கணையாழியைப்‌ பெற்றவுடனே, அடைந்த இன்‌ 
பத்தை நம்மால்‌ எவ்வளவுதூரம்‌ அனுபவிக்க 
முடியுமோ, அவ்வளவையும்‌ அனுபவிக்கும்படி 
செய்துவிட்டு, நாம்‌ அவரைப்பின்‌ வதய ரம்‌ 
யா இருக்கிற ௮ந்த நிலையில்‌ சிதை அடைந்த அத்தி 
யந்த இன்பத்தைத்த ரம்‌ உணர்ந்து, ௮து உணரக்‌ 
கூடியதே தயன்றி, உரைக்கக்கூடியதன்று என்‌ 

பதைப்‌ புலப்படுத்த ₹: இதென்னதெனலாமே ?? 


8 


என்று கூறித்த தமது கவிதா சக்தியின்‌ சிகரத்‌ 
தற்குத்‌ தாவி விடுகிறார்‌. ரண வட்‌ அவருடைய 
கவித்து திறனைக்‌ கண்டு அப்படியே ஆச்சரியப்‌ 
படுவகைத்தவிர, வேறு செயலில்லாதவர்களாக 
இருக்கிறோம்‌. தெரிந்ததா இப்ப்டரஅ இதென்ன 
தெனலாமே' என்று கம்பன்‌ பாடியதின்‌ அர்த்தம்‌. 
“ஆமாம்‌. ரொம்ப அற்புதமாய்த்‌ தானிருக்‌ 
கிறது” 
இவ்வளவும்‌, இரு. வெள்ளக்கால்‌ முதலியா 
ரவர்களுக்கும்‌, எனக்கும்‌ பல வருஷங்களுக்கு முன்‌ 
நடந்த ஓரு சம்பாஷணை. இந்த சம்பாஷணையைப்‌ 
படி.ப்பதில்‌,ஓரு ரஸமழும்‌ இருக்காது. இந்த நிகழ்ச்சி 
யையும்‌, பேச்சையும்‌ சினிமாவாகப்‌ படம்பிடி.த்‌ 
திருந்தால்‌, முதலியாரவர்களைப்‌ பலர்‌ நன்கு 
தெரிந்திருக்கலாம்‌. ஆனால்‌, சம்பாஷணை சினிமா 
ஸ்டும யோவில்‌ நடக்கவில்லையே. வெள்ளக்காலில்‌ 
ஒரு வாய்க்கால்‌ கரையிலே, ஒரு அழகிய தென்னந்‌ 
தோப்பின்‌ பக்கம்‌ அல்லவா நடந்தது. அந்தப்‌ 
பேச்சைக்‌ கேட்கும்‌ பாக்கியம்‌ எனக்குமட்டுந்‌ 
தானே கிடைத்தது. 
7996-ம்‌ வருஷம்‌ கிறிஸ்‌ துமஸ்‌ விடுமுறையில்‌ 
நான்‌ சில நாட்கள்‌ வெள்ளக்கால்‌ முதலி 
யார்‌ அவர்கள்‌ வீட்டில்‌ தங்கினேன்‌. காலை 
6 அல்லது 6-980 மணியிருக்கும்‌. அப்போதுதான்‌ 
நான்‌ படுக்கையைவிட்டு எழுந்து வெளியே 
கொஞ்சம்‌ உலாவிவரப்‌ புறப்பட்டேன்‌. முதலியார்‌ 
அவர்களோ, காலை நாலு மணிக்கே படுக்கையை 
விட்டு எழுந்திருப்பவர்கள்‌. 5 மணிக்குள்‌ காலைக்‌ 
கடன்கள்‌, சாப்பாடு எல்லாம்‌ முடிந்துவிடும்‌. 
5 மணி முதல்‌ 6-0 மணி வரை ஊருக்கு வெளியே 
“வாக்கிங்‌'. வாக்கிங்‌ என்றால்‌ அரை மைல்‌ ஒரு 


4 


மைல்‌ அல்ல; குறைந்தது மூன்‌ று மைல்‌. 
முதலியார்‌ அவர்கள்‌ *வாக்‌' முடிந்து தஇிழும்புகிற 
நேரமும்‌, கான்‌ *வாக்‌' புறப்படுகிற நேரமும்‌ சரியா 
யிருந்தது. இடைவழியில்‌ சந்தித்தோம்‌ இருவ 
ரும்‌. அப்போதுதான்‌ இவ்வளவு பேச்சும்‌. 
என்ன உத்சாகம்‌/ என்ன துள்ளல்‌! என்ன 
குதிப்பு! இமயமலை ஏறுபவர்களுக்கு வழி காட்டி 
யாகப்‌ போகும்‌ வழிகாட்டி, (யே) தான்‌ தான்‌ 
என்றல்லவா தன்னப்‌ பாவித்‌ த்‌ துக்கொண்டார்‌ 
கள்‌. வாய்க்கால்‌ கரையானாலும்‌, மலையேறுகிற 
பாவனை தான்‌ பேச்சு முழுவதும்‌. இமயமலை ஏறு 
வதற்கு இவர்கள்‌ வழிகாட்டியாக அமையாவிட்‌ 
டாலும்‌, கம்பன்‌ கவிதா சிகரத்திற்கு நம்மையெல்‌ 
லாம்‌ கூட்டி.ச்செல்வதற்கு இவர்களைவிடச்‌ சிறந்த 
ஓரு வரிகாட்டி உண்டா? என்றெல்லாம்‌ நினத்‌ 
தேன்‌. ஐந்து வருஷங்கள்‌ ஆகிவிட்டன. ஆனாலும்‌ 
அந்தப்பேச்சை நின்த்தால்‌ அவர்களது உடல்‌ 
உறுதி, தளராத ஊக்கம்‌, உத்சாகமான உள்ளம்‌, 
கம்பன்‌ பக்தி, தமிழ்‌ வெறி - எல்லாம்‌ இப்போ 
தும்‌ என்‌ கண்முன்னே வந்துவிடுகின்‌ றன. 
இவ்‌ கண்வ யாரைப்பற்றிச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்று நினக்ிறி: ர்கள்‌ எண்பத்தி நான்கு ஆண்டு 
கள்‌ கிறைந்த நமது தமிழ்ப்‌ பெரும்புலவர்‌ 
வெள்ளக்கால்‌, ராவ்சாகிப்ச ப்பிரமணிய முதலியா 
ரவர்களைப்‌ பற்றித்தான்‌ நான்‌ சொன்ன இவ்வளவு 
விஷயங்களையும்‌ கவி தேசிகவிநாயகம்‌ பிள்ளை 
யவர்கள்‌, 
“ஏண்பதாண்டான இளைஞனே |! இன்னமுதின்‌ 
பண்‌ பெலாம்‌ காட்டுதமிழ்ப்‌ பாவலனே! -ஈண்பனே 
வெள்ளக்‌ காற்‌ செல்வனே! வேள்‌ சுப்பிரமணிய 
வள்ளலே வாழ்க மகழ்ந்து !'? 


5 


என்ற வெண்பாவில்‌ எவ்வளவு எளிதாகச்‌ 
சொல்லிவிடுருர்கள்‌/ 
2 


நூறு ஆண்டு வாழ்வது எப்படி.? என்பது 
(ஆ | 


ஒரு பெரிய பிரச்னை. இதற்கு என்‌ பதில்‌ “தமிழ்ப்‌ 
படிப்பது” என்பதுதான்‌. “என்ன ஐயா/ தமிழ்‌ 
படித்தால்‌ நூறு ஆண்டு வாம முடியுமா? இது 
என்ன நடக்கிற காரியமா, ஐயா!” என்று பலர்‌ 
சநீதேடிக்கலாம்‌. டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ 
அவர்களையும்‌, வெள்ளக்கால்‌ முதலியார்‌ அவர்‌ 
களையும்‌ பார்தீதவர்களுக்கு - ஏன்‌ £ - கேள்விப்‌ 
பட்டவர்களுக்குக்கூட இந்தச்‌ சந்தேகம்‌ எழ 
வேண்‌்().ய அவசியமே யிருக்காதே! இருவருக்கும்‌ 
வயது எண்பது ஆண்டுக்குமேல்‌ என்பது உலகம்‌ 
அறிந்ததுதானே! இருவருஞ்‌ செய்த தமிழ்ப்‌ 
பணியைக்‌ தமிழர்கள்‌ மட்டுமா தெரிந்துகொண் 
(9ருக்கிறார்கள்‌. தமிழ்‌ படித்தால்‌, தமிழ்த்‌ தாய்க்கு: 
சேவை செய்தால்‌, இவர்களைப்‌ போல்‌ சேவை 
செய்யவேண்டும்‌ என்றுமட்டுங்‌ கங்கணம்‌ கட்டிக்‌ 
கொள்ளுங்கள்‌. அப்படியே செய்யவும்‌ செய்யுங்‌ 
கள்‌, அ௮அகுன்‌ பின்‌ நீங்கள்‌ நூறு ஆண்டு வாழா 
விட்டால்‌ என்னைக்‌ கேளுங்கள்‌. 

பழய நகைகளான சிலப்பதிகாரம்‌ மணி 
மேகலை, சிந்தாமணி முதலியவைகளைப்‌ புதுப்‌ 
பித்து தமிழ்த்‌ தாய்க்கு அணிவித்து, அவள்‌ 
அழகைப்‌ பார்த்துப்‌ பார்த்து . மகிழ்ந்தார்கள்‌ 
டாக்டர்‌ ஐயர்‌ அவர்கள்‌. முதலியார்‌ அவர்களோ, 
தமிழன்னைக்கு இந்தப்‌ பழய காலத்துக்‌ கர்காடக 
நகைகள்‌ மட்டும்‌ போதாது, புது அணிகளாலும்‌ 
அவள்‌ அலங்கரிக்கப்பட வேண்டும்‌ என்று 


6 


நினைத்தார்கள்‌. அவர்கள்‌ செய்து அணிவித்து 
அணிகள்தான்‌ வ ர. நலிகைவெண்பா, 
கோம்.பி மக தத்ட்‌ முதலியன. இரு பெரு 
கிழவரது சேவையையும்‌, தமிழ்‌ மக்கள்‌ போற்றக்‌ 
கடமைப்பட்டவர்களே. 
ம்‌ 
முூதலீயார்‌ அவர்கள்‌ தொண்டைமண்டல 
வேளாளர்‌ வகுப்பிலே, ஒரு உயர்நீதகுடும்பத்‌ திலே 
பிறந்தவர்கள்‌. இருநெல்வேலி ஜில்லாவில்‌ பிரபல 
மான தளவாய்‌ முதலியார்‌ அவர்கள்‌ குடும்பத்‌ 
திலும்‌, ஆறை அழகப்ப முதலியார்‌ குடும்பத்திலும்‌ 
சம்பந்தம்‌ செய்துகொண்டவர்கள்‌. இளமை 
யிலேயே, இவர்களுக்குத்‌ த டவ ர்வம்‌ ஏற்பட்டு 
விட்டது. இவர்கள்‌ உள்ளத்தில்‌ தமிழ்க்‌ காதலை 
ஊட்டியவன்‌, தளவாய்‌ அரண்மனையில்‌ வேலை 
செய்து வந்த முத்துசாமி ள்‌்ளை என்ற வேலை 
யாள்‌ தான்‌. அவனுக்கோ இரண்டு கண்ணு, 
தெ தரியாது. ஆனால்‌ ௧ த சொல்லுவதிமீலா 
சமர்த்தன்‌. அவன்‌ வேலை ஓய்ந்திருக்கும்‌ நேர 
மெல்லாம்‌, நமது முதலியார்‌ அவர்களுக்கு, பாரதம்‌ 
இராமயணம்‌,ஸ்காந்தம்‌, திருவீளயாடற்புராணம்‌ 
முதலிய கதைகள்‌ சொல்வதிலே கழியும்‌. அவன்‌ 
தான்‌ இவர்களுடைய த தமிழ்ப்‌ பயிர்ச்சிக்கு மூலகுரு. 
இவர்கள்தான்‌ அவன து பிரதம சிஷ்யர்‌. இப்படிக்‌ 
குருட்டுக்‌ குரு காட்டிய வழியிலே நடந்த முதலி 
யாரவர்கள்‌ நல்ல இளைஞராக இருக்கும்‌ போது, 
திருநெல்வேலி தெற்குப்‌ புதுத்தெரு சவுக்கைப்‌ 
பலவைக ரின்‌ பழக்கம்‌ கிடைத்தது. சவுக்கையை 
அழகு செய்த வள்ளல்‌ முத்துசாமி பிள்ளை யவர்‌ 
கஷம்‌,கவிஞர்‌ அழகிய சொக்கநா தபிள்ளை, தெல்லை 
யப்பன்‌ கவிராயர்‌, வேம்பத்தூர்‌ பிச்சுவையர்‌, 


ர 


முகஷூர்கதந்தசாமிக்கவிராயர்‌, அருணாசலக்கவிராயர்‌ 
சின்னிகுளம்‌ அண்ணாமலை ரெட்டியார்‌ முதலிய 
வர்களும்‌ இவர்களுக்குத்‌ தோழர்கள்‌ ஆனார்கள்‌. 
கேட்பானேன்‌/சிலேடையும்‌,யமகமும்‌,திரிபுமாகத்‌ 

தமிழ்ப்‌ பாட்டுக்ககா கொட்டுக்‌ கொட்டென்று 
கொட்டித்‌ தள்ளி தான நெல்லைச்‌ சிலேடை 


வெண்பா எல்லாம்‌, இநத; தமிழ்ப்‌ பண்ணையில்‌ 
உருவாக்கப்பட்ட. துதான்‌. இட்டன ஓரு ரகஸ்யம்‌, 
தப்பித்த ஸவட்மா அவர்களிடம்‌ போய்‌ 


தலப்‌ யமகம்‌, திரிபுகளில்‌ என்ன இருக்கி றது? 
எல்லாம்‌ சர்க்கஸ்‌ வித்தை தானே! உண்மையான 
கவிகை அங்கு உண்டா என்று கேட்டு வைக்கா 
தர்கள்‌. உடனே ப்பம்‌ உங்கள்‌ பேரில்‌ 
பழியான கோபம்‌ வநதுவி௫ டும்‌. முஷ்டி. யுத்தத்‌ 
திற்குக்கூட வந்துவிடுவார்கள்‌. உங்கள்‌ அபிப்‌ 
பிராயத்கை உங்களுடனேயே வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. ) 
ல. 


முதலியார்‌ அவர்கள்‌ ஆங்கிலங்கற்ற தமிழர்‌ 
இருநெல்வேலி இந்து கலாசாலையிலும்‌, சென்னை 
கிறிஸ்தவக்‌ கலாசாலையிலும்‌ படித்தார்கள்‌ 
டாக்டர்‌. மில்லர்போன்ற பேரா௫ிரியர்களிடம்‌ 
தான்‌ படிக்க நேர்ந்த பாக்கியத்தை இன்றும்‌ 
நினைத்து, நினைத்து உருகுகிறார்கள்‌. சென்னை 
விவசாயக்‌ கலாசாலையிலும்‌, பம்பாய்‌ (வெட்டினரி' 
கலாசாலையிலும்‌ படி.த்து உயாந்த பட்டங்களைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. கால்நடை மருத்துவ இலாக்‌ 
காவில்‌ ஆரம்பத்தில்‌ மாதம்‌ ரபாய்ஜம்பதே சம்பள 
முள்ள ஸ்டாக்‌ இன்ஸ்பெக்டர்‌ வேலையில்‌ தாக்க 
லாகி, பின்னால்‌ உண்மையான உழைப்பினாலும்‌, 


8 


உயர்வானவேலைக்‌ தஇறமையினாலும்‌, ர. 800- 
சம்பளம்‌ உள்ள (9.ப்டி. சூப்பிரண்டு ஆத, பிறகு 
(பென்ஷன்‌) பெற்றுக்கொண்டவர்கள்‌. ஆனால்‌ 
செல்வம்‌, அதிகாரம்‌ ல்லி சேர்ந்த வுடனே 
டிறமெ ப ல்து உயர்த்திப்பேசி, தமிழில்‌ என்ன 
ஐயா இருக்கி அது? ்‌ என்று தாய்மொழியைப்‌ புறக்‌ 
கணிக்கும்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அல்ல 
ஆங்கிலக்‌ கல்வியறி௦ வால்‌ தமிழர்‌ களுக்கு ஏதாவது 
உ. தவி செய்ய அரா? உத்த என்றுதான்‌ பலகாலும்‌ 
சிந்தித்தார்கள்‌. அந்தச்‌ சிந்தனையின்‌ பலன்தான்‌ 
மிலிட்டன்‌ எழுதிய சுவர்க்க நீக்கத்தின்‌ மொழி 
பெயர்ப்பு, கோம்பி விருத்தம்‌ முதலிய நூல்கள்‌ 
மிலிட்டனது காவியம்‌ ஐரு பெரிய கடினமான 
கருங்கற்பாறை என்று ஆங்கிலப்‌ புலவர்களே 
சொல்லுவார்கள்‌. ஓரு ஆசிரியர்‌ பிரஞ்சு பாஷை 
யில்‌ அதை மொழிபெயர்க்க ஆரம்பித்து 
அப்படியே இணறிப்போய்‌ விட்டாராம்‌ 
முதலியார்‌ அவர்களோ இந்தக்‌ கருங்கற்‌ 
பாறை யையே ௫ உடைத்து, அதில்‌ தமிழ்ப்பாட்டின்‌ 
சுனையைக்கண்டு விட்டார்கள்‌. அந்தச்‌ சுனை நீரை 
உண்டு, அதனுடைய புதிய ருசியைக்கண்டு தான்‌ 
டாக்டர்‌ 0. 0. போப்‌ முதலிய அறிஞர்கள்‌ 
திகைக்கிறார்கள்‌. 
க 

மூதலியார்‌ அவர்களின்‌ தமிழ்க்‌ கவிப்‌ புலமை 
யின்‌ சிகரத்ஜைக்கரண விரும்புவர்களுக்கு சுவர்க்க 
நீக்கமும்‌ நெல்லைச்‌ சிலேடை வெண்பாவும்‌ உதவி 
செய்யாது. அவர்களுடைய கவி ஹிருதயம்‌ முழு 
வை தயும்‌ தெறிந்து கொள்ள வேண்டுமானால்‌ 
அதவ வண்பாவைக்த ரன்‌ பார்க்கவேண்டும்‌. 
இந்திரனால்‌ வஞ்சித்து, கற்பழிக்கப்பட்ட காறிகை 


9 


அகலிகை, கெளதமரால்‌ கல்லாய்ப்‌ போகுமாறு 
சபிக்கப்படுகிறாள்‌. “ஐயோ இந்தச்‌ சாபம்‌ இடு 
வதில்கான்‌ எவ்வளவு கருணை காட்டிவிட்டார்‌ 
என்‌ கணவர்‌” என்று கனிவுடன்‌ சாபத்தை 
ஏற்றுக்கொள்ளும்‌ அகலிகையை, 

எம்பெருமான்‌ பேரருள்‌ தான்‌ என்‌ என்‌ கேன்‌! தாங்கவொளணுாத்‌ 
துன்புஅவேன்‌ யான்‌ உணர்வு துன்னின்‌ என்று-துன்புணராக்‌ 
கல்லாக என்னு கருணை வெள்ளத்து ஆழ்த்தினள்‌ என்‌ 
பொல்லாத சூற்றம்‌ பொறுத்து”. 

என்ற. முதலியார்‌ அவர்கள்‌ பாட்டில்‌ நாம்‌ 
நேருக்கு நேராகச்‌ சந்திக்கிறோம்‌. அவளிடம்‌ 
கொஞ்சம்‌ இரக்கமும்‌ காண்பிக்கிறோம்‌. 


முதலியாரவர்கள்‌ உத்தியோக முறையில்‌ பல 
ஊர்களில்‌ முகாம்‌ செய்ததும்‌, அங்கு படுக்க 
வசதிக்காக 'ஓயாம்பு'க்கட்டில்கள் செய்ததெல்லாம்‌ 
பெரிய கதை. ஓரு கட்டில்‌ செய்வார்கள்‌. அது 
கொஞ்சம்‌ தொய்யும்‌. உடனே அதை விறைப்‌ 
பாகவே இருக்கும்படி. செய்ய என்ன என்ன 
மாறுதல்‌ செய்யவேண்டும்‌ என்றெல்லாம்‌ 
யோசனை. இந்த யோசனையின்‌ முடிவு, வேறு 
விதமாக வேறு கட்டிலைச்‌ செய்வது. இப்படி. 
ஒன்றைவிட ஓன்று நல்லமாதிரியாக அமையும்படி. 
கட்டில்கள்‌ கட்டுவது என்பதில்‌ எல்லாம்‌ இவர்‌ 
களுக்கு ஓரு தனி உத்சாகம்‌. இப்படிக்‌ கட்டிய 
கட்டில்கள்‌ தான்‌ இவர்களிடம்‌ நிற்குமா? அது 
ஏது£ ஓரு ஊரிலே முகாம்‌. கூடவே முகாம்‌ 
செய்வார்‌ ஒரு தாசில்தார்‌. இவர்கள்‌ கட்டிலில்‌ 
ஒரு நாள்‌ இரவு படுத்துப்‌ பார்ப்பார்‌. விடிந்‌ 
குதும்‌, “சார்‌, முதலியார்வாள்‌! - ரொம்ப நன்றாகச்‌ 
செய்திருக்கிறீர்களே! எந்த ஊர்வேலை/” என்று 


10 


கேட்பார்‌ தாசில்தார்‌. அவ்வளவுதான்‌. கட்டில்‌ 
அவர்‌ கியாம்புச்‌ சாமான்கஞுடன்‌ புறப்பட்டு 
விடும்‌. இப்படியே எத்தனை எத்தனை கட்டில்கள்‌ 
எத்தனை நண்பர்களுக்கு இனாம்‌ கொடுத்திருக்‌ 
கிறார்கள்‌ என்றால்‌ அதற்கு முதலியார்‌ அவர்‌ 
களிடம்‌ இன்று கணக்கில்லை. ஆனால்‌ எல்லா 
வற்றிற்கும்‌ மேலாகத்தான்‌ அகலிகைக்குக்கூட 
ஒரு கல்லாகிய கட்டிலை ஆக்கிக்கொடுத்து, அவளை 
அதில்‌ அமைதியுடன்‌ தூங்கும்படி, செய்து 
இருக்கிறார்களே! 
ட 


இவற்றையெல்லாம்‌ விட அவர்கள்‌ தமிழர்‌ 
கக்கும்‌, அதிலும்‌ என்போன்ற தமிழ்‌ மாணவர்‌ 
களுக்கும்‌ செய்துள்ள ஒரு பெபெரிய உபகாரம்‌ 
என்றும்‌ மறக்க முடியாதது. தமிழர்கள்‌ 
பொக்கிஷம்‌, தமிழ்‌ மொழியின்‌ பெருமையை 
உலகறியச்செய்யும்‌ ஓரு காவியம்‌. உலக மகா 
இலக்ெத்தில்‌ ஓன்றாக வைத்து, எண்ணப்பட 
வேண்டிய ஓரு நூல்‌, கம்பராமாயணம்‌, கம்ப 
ரரமாயணம்‌ என்றாலே தமிழ்மாணவர்களுக்கு ஓரு 
பெரிய பயம்‌, “எத்தனை ஆயிரம்‌ பாட்டு, ஐயா/ 
பாட்டுக்களாவது படித்தால்‌ லேசாக அர்த்தமாகக்‌ 
கூடயதாகவா இருக்கிறது. இதைப்‌ படிப்பது 
என்பதெல்லாம்‌ நமக்குச்‌ சரத்‌ தியமர£?” என்‌ 
றெல்லாம்‌ மலைத்தார்கள்‌ தமிழ்‌ மாணவர்கள்‌. 
இவர்களுடைய மலைப்பை யெல்லாம்‌ போக்கி 
“நண்பர்களே! கம்ப ராமாயணத்தின்‌ அளவைக்‌ 
கண்டாவது அல்லது, புத்தகம்‌ அச்சடித்‌ 
இருக்கும்‌ ரிதியைக்‌ கண்டாவது நீங்கள்‌ மிரண்டு 
போகவேண்டாம்‌. நான்‌ . பொறுக்கித்‌ தரும்‌ 


11 


பாக்களை மட்டும்‌ படியுங்கள்‌. வேண்டுமானால்‌ 
நான்‌ சொல்லும்‌ உரையையும்‌ கேளுங்கள்‌. 
கம்பனை அனுபவிக்க முடிகிறதா, இல்லையா 
பாருங்கள்‌” என்று அபயப்பிரதானம்‌ கொடுத்‌ 
தவர்கள்‌ நமது முதலியாரவர்கள்‌. அவர்கள து 
கம்பராமாயணா சாரம்‌ அப்படியே பருகத்தக்கது, 
பருகிப்‌ பருகிக்‌ களிக்கத்தக்கது. இதுவரை ஐந்து 
காண்டங்களே அ௮ச்சரகியிருக்கி றது. ஆறாவது 
காண்டமாகய யுத்த காண்டத்தின்‌ சாரத்தை 
இந்த எண்பத்திநான்காவது வயதிலே வடித்து 
எடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இந்த நூல்கான்‌ 
அவர்கள்‌ புகை ம இவ்வுலக முள்ளளவும்‌ நிலை 
நிறுத்தும்‌ என்று நரன்‌ கருதுகிறேன்‌. 

வடநாடிருந்து தென்னாடுவந்த குறு முனிவன்‌ 
என்று முன்‌ தென்‌ தமிை இயம்பி இசை 
கொண்டான்‌'. அந்த முனிவன்‌ ஸ்தானத்தில்‌ 
இன்று தமிழர்களிடையே இருப்பவர்கள்முதலியா 
ரவர்கள்தான்‌. இக்குறு முனியைக்‌ காண விரும்பு 
பவர்களுக்கு ஓரு வார்த்தை. தெதன்னிந்திய 
ரயில்வேயில்‌, பாஷர்‌ சத்திரம்‌ ஸ்டேஷனுக்கு ஒரு 
டிக்கட்டு வாங்குங்கள்‌. அந்த ஸ்டேஷனிலுள்ள 
வண்டிக்காரர்களிடம்‌ வெள்ளக்கால்‌ “பட்டணத்து 
ஜயா' வீட்டுக்குப்‌ போகவேண்டும்‌ என்று 
சொல்லுங்கள்‌. அவ்வளவுதான்‌ வண்டிக்காரர்கள்‌ 
உங்களை அல்லாக்காய்‌ தூக்கக்‌ கொண்டுபோய்‌ 
முதலியாரவர்கள்‌ முன்னிலையில்‌ இருத்திவிடுவார்‌ 
கள்‌. பின்னால்‌ நடக்கும்‌ தமிழ்‌ விருந்தில்‌ (ஏன்‌/ 
வயிற்று விருந்திலுந்தான்‌) என்னை நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


ட... 


£ரரற660 81 106 
3143 23ேர்‌ ரப த 8௦௨, 
ரர வ1/பறாறோ. 


ட்ட 


